APRIL/MAY 2023 


DTA31 — சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
வேனில்‌ பாசறை விளக்கம்‌ தருக 
விரிச்சி விளக்கம்‌ தருக 


“தொல்‌ கவின்‌ தொலைதல்‌ அஞ்சி என்‌ சொல்வரைத்‌ 
தங்கினார்‌ காத லோரே” - யார்‌ கூற்று? 


அகநானூற்றின்‌ வேறு பெயர்களைக்‌ குறிப்பிடுக 


“பிரசம்‌ தூங்க பெரும்பழம்‌ துணர' என்னும்‌ நற்றிணைப்‌ 
பாடலைப்‌ பாடியவர்‌ யார்‌? 


“ஞாயிறு பட்ட அகல்வாய்‌ வானத்து! என்னும்‌ 
குறுந்தொகைப்‌ பாடலின்‌ துறை யாது? 


ஐங்குறுநூற்றைத்‌ தொகுப்பித்தவர்‌ யார்‌? 
ஐங்குறுநூற்றில்‌ நெய்தல்‌ திணை பாடியவர்‌ யார்‌? 
அறத்தொடு நிற்றல்‌ துறை - விளக்கம்‌ தருக 


குறிஞ்சிப்பாட்டில்‌ இடம்பெறும்‌ புணர்ச்சிகள்‌ யாவை? 
8144 


11 


12. 


18. 


14. 


பகுதி ஆ — (5 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) முல்லைப்‌ பாட்டால்‌ அறியலாகும்‌ வேனில்‌ 
பாசறையை விளக்குக 
(அல்லது) 
(ஆ) தலைவியின்‌ துன்பநிலையை முல்லைப்பாட்டு 
கொண்டு விளக்குக 


(அ) நளிபெறு . தண்புலத்து என்னும்‌ முல்லைக்‌ 
கலிப்பாடலில்‌ ஏறு தழுவும்‌ நிகழ்வின்‌ தொடக்கம்‌ 


குறித்து எழுதுக 
(அல்லது) 
(ஆ) குறிஞ்சி நில இயற்கையை அகநானூற்றுப்‌ 


பாக்களின்‌ வழி விளக்குக 


(அ) குறந்தொகையில்‌ முல்லைத்தினணப்பாக்களின்‌ 
பொருளமைப்புக்‌ குறித்து எழுதுக 


(அல்லது) 
(ஆ) நற்றிணைப்‌ பாக்களில்‌ கருப்பொருளமைவு 
குறித்து எழுதுக 
(௮) கிழத்தி கூற்றுப்பத்ததால்‌ அறியலாகும்‌ 
செய்திகளை எழுதுக 
(அல்லது) : 
(ஆ) நெய்தல்‌ நிலச்‌ சூழலை நெய்தல்‌ பத்த வழி நின்று 
விளக்குக 
2 8144 


15. 


(அ) தலைவனின்‌ தோற்ற வருணனை குறிஞ்சிப்‌ 
பாட்டில்‌ அமைந்திருக்கும்‌ முறையை விளக்குக 


(அல்லது) 


(ஆ) குறிஞ்சிப்பாட்டில்‌ களிறுதரு 
விளக்குக 


புணர்ச்சியை 


பகுதி இ-- (3 % 10- 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்குக்‌ கட்டுரை வடிவில்‌ விடை தருக. 


16. 


1:7: 


18. 


19. 


20. 


முல்லைப்பாட்டில்‌ இருத்தல்‌ உரிப்பொருள்‌ சிறக்கும்‌ 
முறையை விவரிக்க 


முல்லைக்‌ கலியின்‌ வழி அறியலாகும்‌ ஏறுதழுவுதல்‌ 
குறித்துக்‌ கட்டுரை வரைக 


நற்றிணைப்‌ பாக்கள்‌ வழி அறியலாகும்‌ அக வாழ்வியல்‌ 
செய்திகளை விவரிக்க 


ஐங்குறுநூற்றுப்‌ பாக்களின்‌ வழி அறியலாகும்‌ முதல்‌ ௧௬ 
உரிப்பொருள்‌ சியப்பினை விளக்குக 


தோழியின்‌ நுண்மான்‌ நுழைபுலத்தைக்‌ 
பாட்டின்‌ வழிநின்று விளக்குக 


குறிஞ்சிப்‌ 


3 9144 


